GOVERNMENT OF TAMIL NADU 

2013 


[ Regd . No . TN / CCN / 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Rs. 1 .60 Paise . 


OFT 


KAMA 


. 


. 


ANMEN 


பங்ட் 


AE 


TN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


NADIN 


SGOVES 


YA 


TRUTH 
A 


ALONE TK 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 234] 


CHENNAI , MONDAY , AUGUST 19 , 2013 
Aavani 3 , Vijaya , Thiruvalluvar Aandu - 2044 


Part VI— Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , கடலூர் மாவட்டம் . 


கடலூர் மாவட்டம் , கீரப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் , வெய்யலூர் ஊராட்சி மன்றத் தலைவரை 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந .க. எண் அ8/869/ 2012.) 


No . VI(2)/155 (b -1)/2013 . 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 உட்பிரிவு 11 ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் / மாவட்ட ஆட்சித் 
தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி கடலூர் மாவட்டம் , கீரப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் , வெய்யலூர் 
ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி . உ . சாந்தி என்பவர் அரசாணைகளுக்கு முரணாக செயல்பட்டு ஊராட்சி நிதியில் 
இழப்பினை ஏற்படுத்தி பதிவேடுகள் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் முறைகேடுகள் உறுதிபடுத்தப்பட்ட நிலையில் 
விசாரணை அலுவலரின் அறிக்கையின் அடிப்படையிலும் உரிய அனுமதியின்றி முறைகேடாக தொகை எடுத்து கையாடல் 
செய்யப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் ஊராட்சி மன்றத் தலைவர் என்னும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அரசு 
நிதியை கையாடல் செய்து இழப்பு ஏற்படுத்திய வெய்யலூர் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி . உ . சாந்தி என்பவரை 
வெய்யலூர் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 


இந்த உத்தரவு தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


DTP _ VI-2 EX . (234 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


கடலூர் மாவட்டம் , பரங்கிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் , பி . முட்லூர் ஊராட்சி மன்றத் தலைவரை 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந . க .எண் அ8/ 4180/2012 .) 


No . VI( 2)/ 155 (b - 2)/2013 . 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 உட்பிரிவு 11ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் / மாவட்ட ஆட்சித் 
தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி கடலூர் மாவட்டம் , பரங்கிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியம் , பி . முட்லூர் 
ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி . ரா . பிரேமலதா என்பவர் அரசாணைகளுக்கு முரணாக செயல்பட்டு ஊராட்சி 
நிதியில் இழப்பினை ஏற்படுத்தி பதிவேடுகள் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் முறைகேடுகள் உறுதிபடுத்தப்பட்ட 
நிலையில் விசாரணை அலுவலரின் அறிக்கையின் அடிப்படையிலும் உரிய அனுமதியின்றி முறைகேடாக தொகை 
எடுத்து கையாடல் செய்யப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் ஊராட்சி மன்றத் தலைவர் என்னும் அதிகாரத்தை தவறாக 
பயன்படுத்தி அரசு நிதியை கையாடல் செய்து இழப்பு ஏற்படுத்திய பி . முட்லூர் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி . ரா . பிரேமலதா என்பவரை பி . முட்லூர் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை 
வெளியிடப்படுகிறது . 


இந்த உத்தரவு தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


கடலூர் மாவட்டம் , கீரப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் , காவாலக்குடி ஊராட்சி மன்றத் தலைவரை 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


( ந . க .எண் அ8/ 4181/2012 .) 


No . VI(2)/155 (b -3)/ 2013. 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 உட்பிரிவு 11ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் / மாவட்ட ஆட்சித் 
தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி கடலூர் மாவட்டம் , கீரப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் , காவாலக்குடி 
ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி . ரா . தனலட்சுமி என்பவர் அரசாணைகளுக்கு முரணாக செயல்பட்டு ஊராட்சி 
நிதியில் இழப்பினை ஏற்படுத்தி பதிவேடுகள் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் முறைகேடுகள் உறுதிபடுத்தப்பட்ட 
நிலையில் விசாரணை அலுவலரின் அறிக்கையின் அடிப்படையிலும் உரிய அனுமதியின்றி முறைகேடாக தொகை 
எடுத்து கையாடல் செய்யப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் ஊராட்சி மன்றத் தலைவர் என்னும் அதிகாரத்தை தவறாக 
பயன்படுத்தி அரசு நிதியை கையாடல் செய்து இழப்பு ஏற்படுத்திய காவாலக்குடி ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி . ரா . தனலட்சுமி என்பவரை காவாலக்குடி ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை 
வெளியிடப்படுகிறது . 


இந்த உத்தரவு தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


கடலூர் மாவட்டம் , கீரப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் , பேரூர் ஊராட்சி மன்றத் தலைவரை 

பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந .க .எண் அ8 /4182 / 2012 .) 


No . VI( 2)/ 155 ( b - 4)/ 2013 . 


தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 205 உட்பிரிவு 11 ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் / மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு 
அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி கடலூர் மாவட்டம் , கீரப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் , பேரூர் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி . எஸ் . சத்யா என்பவர் அரசாணைகளுக்கு முரணாக செயல்பட்டு ஊராட்சி நிதியில் இழப்பினை ஏற்படுத்தி பதிவேடுகள் 
மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் முறைகேடுகள் உறுதிபடுத்தப்பட்ட நிலையில் விசாரணை அலுவலரின் அறிக்கையின் அடிப்படையிலும் 
உரிய அனுமதியின்றி முறைகேடாக தொகை எடுத்து கையாடல் செய்யப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் ஊராட்சி மன்றத் தலைவர் என்னும் 
அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அரசு நிதியை கையாடல் செய்து இழப்பு ஏற்படுத்திய பேரூர் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி . எஸ் . சத்யா என்பவரை பேரூர் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை 
வெளியிடப்படுகிறது . 


இந்த உத்தரவு தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாள் முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது . 


கடலூர் , 
2013 ஆகஸ்ட் 17 . 


ஆர் கிர்லோஷ் குமார் , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித் தலைவர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


